Wy 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


ஸ்ர 
ராமகிருஷ்ணரின்‌ 


அருள்வாக்கு 


1. சுடவுளிடம்‌ பக்தி இல்லாத காரணத்தால்தான்‌ 
மனிதன்‌ பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகருன்‌. 


2. பெறுவதற்கரிய இம்மானிடப்‌ பிறவியைப்‌ 
பெற்றவன்‌ இப்பிறவியிலேயே இறைவனை அறியமுயலாமல்‌ 
போனால்‌, அவன்‌ வீணில்‌ பிறந்தவனே ஆவான்‌. 


3. ஒரு மனிதனுடைய எண்ணத்திற்கும்‌ நோக்கத்‌ 


திற்கும்‌ தக்கபடியே அவனுக்கு வெகுமதி கிடைக்கிறது. 
இறைவன்‌ பக்தர்கள்‌ விரும்புபவைகளை எல்லாம்‌ கொடுக்கும்‌ 


கற்பக மரம்‌ போன்றவன்‌. 


4. வில்‌ கடவுளைத்‌ தேடி, பி உலகப்‌ பொருள்‌ 
த டக வளத்‌ தேடி மக ருள்‌ 

5. புலியிடம்கூட பகவான்‌ இருக்கிறார்‌ என்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌, அதற்காக நாம்‌ அதன்‌ முன்னால்‌ 
போய்‌ நிற்கக்கூடாது. மிகமிகக்‌ கொடியவர்களாக உள்ளவர்‌ 
களிடமும்‌ பகவான்‌ இருப்பது உண்மை. ஆனால்‌, அந்தக்‌ 
காரணத்தை முன்னிட்டு நாம்‌ அவர்களுடன்‌ தொடர்பு 
வைத்துக்கொள்வது சரியல்ல. ்‌ i 


6. ஒவ்வொருவனும்‌ தன்னுடைய அந்திமக்‌ காலத்தில்‌ 
பகவானுடைய ஞாபகம்‌ வரும்படியான வழியைத்‌ தேடிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. அதற்குரிய ஒரே வழி 5 வனிடம்‌ 
பக்தி செலுத்தி வாழ்வதுதான்‌. உலகில்‌ வாழும்போதே 
அதாவது முன்னரே ஒருவன்‌ இப்படிபட்ட பக்தி நெறியில்‌ 
தன்னைப்‌ பழக்கிக்கொண்டால்‌, அது அவனுடைய அந்திமக்‌ 
காலத்திலும்‌ நிச்சயமாக மனத்தில்‌ எழும்‌. 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. - 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


2 


7. பூனையானது தனது குட்டிகளைப்‌ பற்களால்‌ 
பிடிக்கிறது. ஆனால்‌, அதன்‌ காரணமாக அந்தப்‌ பூனைக்குட்டி 
களுக்குத்‌ தீங்கு உண்டாவதில்லை. ஆனால்‌, அதேவிதத்தில்‌ : 
பூனை ஓர்‌ எலியைப்‌ பிடிக்கும்போது, அந்த எலி உடனே 
இறந்துபோகிறது. அதைப்போலவே மாயையானது 
மற்றவர்களை அழிக்கக்கூடியதாக இருந்தாலும்‌, பக்தனை ஒரு . 
போதும்‌ துன்புறுத்தாது, 

8. தராசுத்‌ தட்டில்‌ எந்தப்‌ பக்கம்‌ கனமாக 
இருக்கிறதோ, அந்தப்‌ பக்கத்தில்‌ தராசு முள்ளானது 
மையத்தை விட்டுச்‌ சாய்ந்து விலகி இருக்கும்‌. அதைப்‌ 
போல, பெண்‌, பொன்‌, ஆசைகளால்‌ கனத்த மனம்‌ 
ஈசுவரனை விட்டு விலகித்‌ தடுமாறுகிறது. 


9. விஷப்‌ பாம்புகள்‌ நடமாடும்‌ வீட்டில்‌ வசிப்பவர்கள்‌ 
எப்போதும்‌ மிக ஜாக்கிரதையுடன்‌ இருப்பதைப்போல்‌, 
உலகில்‌ வாழும்‌ மக்கள்‌, காமத்திற்கும்‌, பண ஆசைக்கும்‌ 
உட்படாமல்‌ எப்போதும்‌ மிகமிக ஜாக்கிரதையாக இருக்க 
வேண்டும்‌. . 

10. ஒருவனுக்கு அகங்காரம்‌ இருக்கும்‌ வரையிலும்‌ 
ஞானமும்‌ முக்தியும்‌ கைகூடாது. ஜனன மரணமும்‌ நீங்காது. 

11. யார்‌ ஒருவனுக்குப்‌ பணம்‌ அடிமையாக இருக்‌ 
கிறதோ, அவன்தான்‌ உண்மையான மனிதன்‌. பணத்தைச்‌ 
சரியான வழியில்‌ எப்படிப்‌ பயன்படுத்துவது என்பதைத்‌ 
தெரிந்தகொள்ளாதவர்கள்‌, மனிதர்கள்‌ என்ற பெயருக்குத்‌ 
தகுதியானவர்களே அல்ல. 

12. ஈசுவர கிருபையால்‌, “*என்‌ செயலாவது ஒன்றுமே 
இல்லை” என்னும்‌ உண்மை ஞானம்‌ ஒருவனுக்கு உறுதிப்‌ 
பட்டு நிலைத்துவிடுமானால்‌, அவன்‌ இந்தப்‌ பிறவிலேயே 
ஜீவன்‌ முக்தனாகிவிடுவான்‌. இந்த ஜன்மத்திலேயே 
ஆபத்துக்கள்‌ எல்லாவற்றையும்‌ கடந்தும்‌ பந்தங்களிலிருந்து, 
விடுபட்டும்‌ முக்தி அடைந்துவிடுவான்‌ . 

13. மக்களில்‌ ஒரு சிலர்‌ தங்களுடைய பணம்‌, அதிகாரம்‌, 
பெயர்‌, புகழ்‌, சமுதாயத்தில்‌ தாங்கள்‌ பெற்றுள்ள உயர்ந்த 
ஸ்தானம்‌ ஆயெவைகளைப்பற்றி மிகவும்‌ பெருமையடித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. ஆனால்‌, இவைகள்‌ எல்லாம்‌ ஒருசில நாட்‌ 
களுக்கு மட்டுமே நிலைத்திருக்கப்‌ போகின்றன. அவர்கள்‌ 

இறந்தபிறகு. இவைகளில்‌ ஒன்றுகூட அவர்களைப்‌ பின்‌ 
தொடர்ந்து போகப்போவ தில்லை. 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


3 


14. பாம்புகள்‌ விஷ ஜந்துக்கள்‌. நீ அவைகளைப்‌ பிடிக்க 
முயற்சி செய்தால்‌ உன்னை அவைகள்‌ கடித்துவிடுவது 
நிச்சயம்‌. ஆனால்‌, வசியப்பொடியால்‌ பாம்பை மயக்கி, 
அதை ஆட்டக்‌ கற்றுக்கொண்டவனுக்குப்‌ பாம்புகளைப்‌ 
பிடிப்பது சிரமமான காரியம்‌ அல்ல. ஏழு பாம்புகளை 
வேண்டுமானாலும்‌ அவன்‌ பிடித்துத்‌ தனது கழுத்தில்‌ 
ஒன்றன்மேல்‌ ஒன்றாகச்‌ சுற்றிப்‌ போட்டுக்கொண்டு 
விளையாடமுடியும்‌. அரைதைப்பேபோல ஆத்மஞானத்தை 
அடைந்தவனுக்கு உலகில்‌ வாழ்வதால்‌ ஆபத்தில்லை. 

15. நான்‌ இந்தத்‌ துணியை என்னுடைய முகத்துக்கு 
எதிராகப்‌ பிடித்துக்கொண்டால்‌, நான்‌ முன்பு போலவே 
உன்னுடைய அருகில்‌ இருந்தாலும்‌ நீ என்னைப்‌ பார்க்க 
முடியாது. அதைப்‌ பேல இறைவன்‌ மற்ற எல்லாப்‌ 
பொருள்களை விடவும்‌ உன்னிடம்‌ மிகமிக நெருங்கியே 
இருக்கிறார்‌ என்றாலும்‌ அகங்காரமாகிய திரையை நீ 
வைத்திருப்பதன்‌ காரணமாக, உன்னால்‌ அவரைப்‌ பார்க்க 
முடியவில்லை. 

16. அகங்காரமானது எளிதில்‌ நீங்குவதில்லை. அதனால்‌ 
தான்‌ நாம்‌ இந்த உலகில்‌ மீண்டும்‌ பிறவித்‌ துன்பங்களை 
அனுபவிக்கிறோம்‌. 

17. இதயத்ை தப்‌ பரிசுத்தமாக்கும்‌ ஞானம்தான்‌ 
உண்மையான ஞானமாகும்‌; மற்றவைகள்‌ அனைத்தும்‌ 
அஞ்ஞானமாகும்‌. 

18. எல்லாம்‌ பகவானின்‌ இச்சைப்படி. நடைபெறுகிறது 
என்று யார்‌ ஒருவனுடைய உள்ளத்தில்‌ பதிந்திருக்கறதோ, 
அவன்‌ கடவுளின்‌ கையில்‌ உள்ள ஒரு கருவியாக மட்டுமே, 
தான்‌ விளங்குவதை உணர்கிறான்‌. அத்தகையவன்‌ எல்லாப்‌ 
பந்தங்களிலிருந்தும்‌ விடுபட்டு, உயிர்‌ வாழ்ந்து கொண்‌ 
டிருக்கும்‌ இந்தப்‌ பிறவியிலேயே ஜீவன்‌ முக்தன்‌ ஆகிறான்‌. 
“ஈசுவரா ! உனது காரியத்தை நீயே செய்தருள்‌ஒரும்‌, 
*ஆனால்‌, நான்‌ செய்கிறேன்‌” என்று மக்கள்‌ சொல்கிறார்கள்‌. 

19. கடவுளிடம்‌ பக்தி செய்‌: அதுதான்‌ இப்போது நீ 
உடனே செய்யவேண்டிய கடமை. ம 

20. வேகாத களிமண்ணைக்‌ கொண்டு குயவன்‌ பலவித 
, வடிவங்களில்‌ சட்டிகளையும்‌ பானைகளையும்‌ செய்கிறான்‌. ஆனால்‌ 
ஒரு முறை சுடப்பட்டுவிட்டாலோ அந்த மண்ணைக்‌ கொண்டு 
புதிதாக அவனால்‌ ஒன்றும்‌ செய்யமுடியாது. அதேபோல, 
உலக ஆசைகள்‌ என்னும்‌ நெருப்பால்‌ வெந்துபோன ஒருவ 


6-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


a 


னின்‌ உள்ளத்தில்‌ உயர்ந்த தெய்வீக மனோபாவங்கள்‌ 
உண்டாகாது. அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு ஓர்‌ அழகிய 
வடிவத்வைக்‌ கொடுக்கவும்‌ முடியாது 

21. பகவானின்‌ திருநாமத்தைக்‌ கேட்ட மாத்திரத்தி 
லேயே எவனுக்கு மயிர்க்‌ கூச்செடுத்து பக்தியால்‌ கண்ணீர்‌ 
பெருகுமோ, அவனுக்கு அதுதான்‌ கடைசி ஜன்மமாகும்‌. 


கரவியை உடுத்திடரமல்‌- கமண்டலம்‌ எடுத்திடரமல்‌ 
காட்டிடை அலைந்திடாமல்‌ கனலிடை நலிந்திடாமல்‌ 
பூவுலகந்தனை சுத்தப்‌ பெரய்யென்றும்‌ புகன்றிடாமல்‌ 
பூறத்தொரு மதத்தினோரைப்‌--புண்படப்‌ பேசிடாமல்‌ 
சேவைகள்‌ செங்தாற்போதும்‌--தெய்வத்தைத்‌ தெரிவோம்‌ 

என்று 
தெளிவுறக்‌ காட்டினாய்‌ உன்‌-தினசரி வாழ்க்கை தன்னால்‌ 
தீனை இருட்டைப்‌ யோக்கீ-தீக்கெலாம்‌ விளங்கும்‌ ஞானத்‌ 
தீபமே இரரமகிருஷ்ண தேவனே பேரற்றி போற்றி. 


_-நரமக்கல்‌ கவீஞரம்‌. . 


நினைத்தது நடக்கும்‌; நெஞ்சமெலாம்‌ இனிக்கும்‌ 

அருள்நெறி காட்டும்‌ லிப்கோ வெளியீடுகளுக்கு : 

தி லிட்டில்‌ ப்ளவர்‌ கம்பெனி 
வைரவிழா நோக்கிப்‌ பீடுநடை போடுவோர்‌ 

43, ரங்கநாதன்‌ தெரு, தபால்‌ பை 1028 

தி. நகர்‌, சென்னை-600 0/7 
தொலைபேசி: 441538 

லிப்கோவின்‌ இலவச முழு விலைப்‌ பட்டியலுக்கு எழுதுக. 


Distributed free by ! 


THE LIFCO CHARITIES TRUST 
T. NAGAR : : MADRAS-600 017 


CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection. 


. பிடித்துக்‌ காட்டினார்‌. 


| CC-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collection 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


அமலன்‌ ஆதிபிரானைப்‌ பாடியருளிய 
திருப்பாணாழ்வார்‌. 


தாழ்ந்த குலமான பாணர்‌ குலத்தில்‌ தோன்றியவர்‌ 
திருப்பாணாழ்வார்‌. இவர்‌ வாழ்விக்கும்‌ வள்ளலான மாய 
வனை இனிது பாடி மகிழ்வடைந்தவர்‌. இவரை உயர்‌ 
குலத்தவரான உலகசாரங்கர்‌ இழிவாகக்‌ கருதினார்‌. 
இப்படிக்‌ கருதியவரின்‌ செருக்கை யடக்க, கனவில்‌ தோன்றி 
உன்‌ தோளில்‌ திருப்பாணாழ்வாரைச்‌ சுமந்து என்னாலயத்‌ 
இல்‌ கெண்டுவிடவேண்டுமென்று எம்பெருமான்‌ பணித்‌ 
தான்‌. பணித்தவனின்‌ .கட்டளைக்குப்‌ பணிந்து, திருப்‌ 
பாணாழ்வரைத்‌ தம்‌ தோளில்‌ : உலக மறிய சுமந்து 
கொண்டு. ஆலயத்திற்கு முன்பு இறக்கினார்‌ உலகசாரங்கர்‌. 

திருப்பாணாழ்வரின்‌ பக்திப்‌ பாசுரத்திற்கு எம்பெரு 
மான்‌ விரும்பி அருள்‌ சுரந்தான்‌. வீரனின்‌ முன்பு கோழை 
தலை சாய்த்து வணங்குதல்‌ போன்று திருப்பாணாழ்வாரின்‌ 
பக்திக்கு உலகசாரங்கர்‌ பணிந்து தலை கவிழ்ந்து நின்றார்‌. 
உயர்‌ சாதிக்காரரின்‌ செருக்கு; மாயனைப்‌ பாடிய இழிந்த 
சாதிக்காரரின்‌ பக்திக்கு அடிமையாயிற்று. இதனால்‌ 
மற்றவர்களையும்‌ தம்‌ “பால்‌' வயப்படுத்தினார்‌. 
இருப்பாணாழ்வார்‌ அமலன்‌ஆதி பிரான்‌ என்ற தலைப்பில்‌ 
பத்தவதார மூர்த்தியைப்‌ பத்துப்‌ பாசுரங்களால்‌ படம்‌ 

அசிரியத்துறை என்னும்‌ பாவால்‌ மாசில்‌ மாணிக்க 
மாகிய மாயபிரானைப்‌' பாதாதி கேசம்‌ வரை பாடிப்‌ 
பரவுகின்றார்‌. அடி முதல்‌ முடி வரை பாடுதல்‌ ஒரு தனிச்‌ 
இறப்பாகும்‌. இவ்வாறு இனிதுபாடிப்‌ பரவிய திருப்பாணாழ்‌ 
வார்‌ கூறிய கருத்தையெல்லாம்‌ ஒரே பாசுரத்தால்‌, சிறிய 
இனிய அறு சர்‌ விருத்தப்பாவால்‌ திருமலை நம்பிகள்‌ பாடித்‌ 
தெரிவித்தும்‌ திருப்பாணாழ்வாரைப்‌ போற்‌ றியும்‌ 
பரவியருளினார்‌. : 

3198—1 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


2 
தனியன்‌ 

காட்டவே கண்ட பாத 

கமலம்௩ல்‌ லாடை யுந்தி 
தேட்டரும்‌ உதர பந்தம்‌ 

திருமார்பு கண்டம்‌ செவ்வாய்‌ 
வாட்டமில்‌ கண்கள்‌ மேனி i 

முனியேறித்‌ தனிபு குந்து 
பாட்டினால்‌ கண்டு வாழும்‌ 

பாணர்தாள்‌ பரவி னோமே 1 


என்று பாடி விளக்குகின்றார்‌. இதில்‌ உலகசாரங்க முனி 
வரின்‌ தோளின்‌ மீது ஏறி, தனியே ஆலயத்தினுள்‌ புகுந்து 
.அம்முனிவர்‌ காட்ட கண்ட திருவடித்‌ தாமரைகளும்‌ 
அழகுடைய பீதாம்பரமும்‌ திருநாபியும்‌ பொன்‌ அரை 
நாணும்‌ பிராட்டி வாழ்கின்ற மார்பும்‌ திருக்கழுத்தும்‌ 
இவந்தவாயும்‌ திருக்கண்களும்‌! மேனியும்‌ உடைய இறந்த 
எம்பெருமானின்‌ எழிலை எல்லாம்‌ அனுபவித்துப்பாடிய 
.திருப்பாணாழ்வாரின்‌ திருவடிகளைத்‌ துதிப்போமாக எனச்‌ 
கூறிப்‌ புகழ்கின்றார்‌. இதனால்‌ நம்மையும்‌ போற்றச்‌ 
செய்கின்றார்‌. 

இத்தகைய: திருமலை நம்பிகளின்‌ பக்திப்‌ பண்பில்‌ 
நிற்போமாக ! 1 

அமலன்‌ ஆதிபிரான்‌ 


அமலன்‌.ஆதிபிரான்‌ அடியார்க்கு ' 
என்னை ஆட்படுத்த 
விமலன்‌ விண்ணவர்கோன்‌ வர்ர ச 
பொழில்‌ வேங்கடவன்‌ 
நிமலன்‌ நின்மலன்‌ நீதி வாணவன்‌ : 
நீள்மதிள்‌ அரங்கத்‌ தம்மான்‌: திருக்‌ 
கமல பாதம்‌ வந்து என்கண்ணில்‌ 
உள்ளன ஒக்கின்றதே !. ் 1 


» 


CC-0. Bhagavad Ramanuja National Research Instiute, Melukote Collection. 


